© 
தமிழ் நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 3. 20 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


RAN 


மையே லெ 


வெல்லும் 


எண் 46 ] 


சென்னை, புதன்கிழமை , டிசம்பர் 3, 2014 
கார்த்திகை 17 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
( அரசாணை நிலை எண் 283 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (1.2)த் துறை , 11 டிசம்பர் 2013 .) 

அறிவிக்கை 


னை 


ல 


என் 


லவா 


1996 - ஆம் ஆண்டு கட்டிடங்கள் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் 
பணிநிலைமைகளும் ) சட்டம் ( மத்தியச் சட்டம் 27/ 1966 ) 42 ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (2 ) - இல் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 24 - 03 - 2010 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , 
பிரிவு 2 - ல் 129 - ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II (2 )/ LE / 161/2010 - ஆம் எண் அறிவிக்கையில் , பின்னர் திருத்தப்பட்டவாறு , பின்வரும் திருத்தத்தினை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் " தொழிற்சாலைகளின் கூடுதல் தலைமை ஆய்வாளர் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 
" தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு இயக்குநர் " என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ளவேண்டும் . 


[ அரசாணை நிலை எண் 283 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (1.2 ) த் துறை , 11 டிசம்பர் 2013.) 

அறிவிக்கை 


1996 - ஆம் ஆண்டு கட்டிடங்கள் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் 
பணிநிலைமைகளும் ) சட்டம் (மத்தியச் சட்டம் 27 /1966 ) 42 ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (3) - இல் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 03 - 2010 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - ல் 130 - ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II( 2 )/LE/ 162 /2010ஆம் எண் அறிவிக்கையினை ரத்து 
செய்தும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள அட்டவணையின் நெடும்பத்தி (2) - இல் குறிப்பிட்டுள்ள அலுவலர்களை 
மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , ஆய்வாளர்களாக நெடும்பத்தி (3) - இல் கண்டுள்ள நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர்ப்பகுதிகளுக்குப் பொறுப்பாக்கி , இதனால் நியமனம் செய்கிறார் . 


உள்ளூர்ப் பகுதிகள் 


அட்டவணை 
தொடர் 

அலுவலர்கள் 
எண் . 

( 2 ) 
1 . தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

முதுநிலை கூடுதல் இயக்குநர் , சென்னை . 
DTP - 11 -2 -46 (T Sup ) 

[ 1 ] 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 


தொடர் 
எண் . 


அலுவலர்கள் 


உள்ளூர்ப் பகுதிகள் 


( 3) 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 


சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் 


சென்னை மாவட்டம் 


திருவள்ளூர் மாவட்டம் 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

இணை இயக்குநர் , சென்னை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

இணை இயக்குநர் , மதுரை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , சென்னை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர் -1, சென்னை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- II , சென்னை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , காஞ்சிபுரம் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்-1, காஞ்சிபுரம் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- II , காஞ்சிபுரம் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , சேலம் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 
உதவி இயக்குநர்-1, சேலம் . 


காஞ்சிபுரம் , வேலூர் , திருவண்ணாமலை , விழுப்புரம் 

மற்றும் கடலூர் மாவட்டங்கள் 
காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் 


வேலூர் , விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 
உதவி இயக்குநர்- II , சேலம் . 


சேலம் , நாமக்கல் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 

மாவட்டங்கள் 
சேலம் மாவட்டம் ( ஓமலூர் , கெங்கவல்லி , ஆத்தூர் , 

வாழப்பாடி வட்டங்கள் நீங்கலாக ) மற்றும் 
நாமக்கல் மாவட்டம் . 
தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி , மாவட்டங்கள் மற்றும் 

சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் , கெங்கவல்லி , 
ஆத்தூர் , வாழப்பாடி வட்டங்கள் 
கோயமுத்தூர் , நீலகிரி மற்றும் திருப்பூர் 

மாவட்டங்கள் 
கோயமுத்தூர் மாவட்டம் . 


திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 


திருச்சிராப்பள்ளி, அரியலூர் , பெரம்பலூர் , தஞ்சாவூர் , 

திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் . 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , கோயமுத்தூர் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்-1, கோயமுத்தூர் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- II , கோயமுத்தூர் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , திருச்சிராப்பள்ளி . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- 1, திருச்சிராப்பள்ளி . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- II , திருச்சிராப்பள்ளி . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , திண்டுக்கல் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்-1, திண்டுக்கல் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர்- II , திண்டுக்கல் . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

துணை இயக்குநர் , மதுரை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

உதவி இயக்குநர் -1, மதுரை . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 
உதவி இயக்குநர் -II, மதுரை . 


அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் மற்றும் 

நாகப்பட்டினம் மாவட்டங்கள் . 
ஈரோடு , கரூர் , தேனி மற்றும் திண்டுக்கல் 

மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள் . 


ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 


மதுரை, புதுக்கோட்டை , சிவகங்கை மற்றும் 

இராமநாதபுரம் மாவட்டங்கள் . 
மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் . 


சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் மாவட்டங்கள் . 


தொடர் 
எண் 


அலுவலர்கள் 


உள்ளூர்ப் பகுதிகள் 


( 3 ) 


25 . 


26 . 


25 . தொழில் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

திருநெல்வேலி , கன்னியாகுமரி , தூத்துக்குடி 
துணை இயக்குநர் , திருநெல்வேலி . 

மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் . 
26. தொழில் 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் . 
உதவி இயக்குநர்-1, திருநெல்வேலி . 
தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 

தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் . 
உதவி இயக்குநர் -II , திருநெல்வேலி . 
[ அரசாணை நிலை எண் 283 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (1.2 ) த் துறை, 11 டிசம்பர் 2013.) 

அறிவிக்கை-III 
1996 - ஆம் ஆண்டு கட்டிடங்கள் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் 
பணிநிலைமைகளும் ) சட்டம் ( மத்தியச் சட்டம் 27/ 1966 ) 6 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
24 - 03 - 2010 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - ல் 130 முதல் 132 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II( 2)/LE /163/2010ஆம் எண் அறிவிக்கையினை ரத்து செய்தும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள அட்டவணையின் நெடும்பத்தி (2 ) - இல் குறிப்பிட்டுள்ள அலுவலர்களை மேற்சொன்ன 
சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , நெடும்பத்தி (3) - இல் கண்டுள்ள நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லைகளை 
வரையறையிட்டு இதனால் நியமனம் செய்கிறார் . 


அட்டவணை 


அலுவலர்கள் 


எல்லைகள் 


தொடர் 
எண் 


( 2) 


( 3 ) 


1 . 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 
இணை இயக்குநர் , சென்னை . 


சென்னை , திருவள்ளூர் , காஞ்சிபுரம் , வேலூர் , 
திருவண்ணாமலை , கடலூர் , விழுப்புரம் , தருமபுரி , 
சேலம் , நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி 
மாவட்டங்கள் . 


2 . 


| 


தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு 
இணை இயக்குநர் , மதுரை. 


மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் , திருநெல்வேலி, 

கன்னியாகுமரி , தூத்துக்குடி , தேனி, கரூர் , ஈரோடு , 
விருதுநகர் , திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , 
அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் , திண்டுக்கல் , 
புதுக்கோட்டை , நாகப்பட்டினம் , கோயம்புத்தூர் , 
திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் . 


[ அரசாணை நிலை எண் 283 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (1. 2) த் துறை , 11 டிசம்பர் 2013.) 

அறிவிக்கை - IV | 


1996 - ஆம் ஆண்டு கட்டிடங்கள் மற்றும் ஏனைய கட்டுமானத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்தலும் 
பணிநிலைமைகளும் ) சட்டம் ( மத்தியச் சட்டம் 27 /1966 ) 9 ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (1) - இல் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 24 - 03 - 2010 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , 
பிரிவு 2 - ல் 132 - ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II( 2)/ LE/164/ 2010 ஆம் எண் அறிவிக்கையில் , இதனால் பின்வரும் திருத்தம் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் “ தொழிற்சாலைகளின் இணை தலைமை ஆய்வாளர் , என்ற தொடருக்குப் பதிலாக , “ தொழிலகப் 
பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு முதுநிலை கூடுதல் இயக்குநர் " என்ற தொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 2 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( J1) த் துறை, 27 ஜனவரி 2014. ) 


வும் , தமிழ்ந்தாவது 
, அரசர்கள் 
, தொட்க்காணும் 
வில் ஊதிய ஒதினார் . 


ஆளுநர் அவர் உள்ளாட்சி அமையங்கள், தொடக்க 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் (b ) 
பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 25 - 6 - 2003 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - ல் 263 மற்றும் 264 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE / 460 / 2003 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் கல்வி 
நிலையங்களில் , அதாவது , அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படாமல் , அரசு உதவி பெறாமல் வணிக நோக்கத்தில் 
நடத்தப்படும் டுடோரியல் கல்லூரிகள் , தொழிற்கல்வி பயிலகங்கள் , தொடக்க மற்றும் மழலையர் பள்ளிகள் , ஆங்கிலவழிப் பள்ளிகள் 
போன்றனவற்றில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் 
செய்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவனையின் (2 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச்சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
( 2) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


கல்வி நிலையங்களில் , அதாவது , அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படாமல் , அரசு உதவி பெறாமல் வணிக 
நோக்கத்தில் நடத்தப்படும் டுடோரியல் கல்லூரிகள் , தொழிற்கல்வி பயிலகங்கள் , தொடக்க மற்றும் மழலையர் பள்ளிகள் , 
ஆங்கிலவழிப் பள்ளிகள் போன்றனவற்றில் வேலைவாய்ப்பு . 


பணியாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 


மண்டலம் 


- மண்டலம் 

( ரூ . பை ) 


மண்டலம் 


மண்டலம் ) 


A 


C 


( ரூ . 


பை .) 


( ரூ . பை .) 


5360 . 00 


5188 . 00 


கற்பிக்கும் பணியில் ஈடுபடாத பணியாளர்கள் - 
( அ ) எழுத்தர் / தட்டச்சர் / காசாளர் / நூலகர் 
( ஆ ) ஓட்டுநர் 

அலுவலக உதவியாள் / தோட்டப் பணியாளர் / 

ஆயா / காவலாள் 
(ஈ ) துப்புரவுப் பணியாளர் 


5532 .00 
5360 . 00 
4500 .00 


5016 . 00 


5188 . 00 
4414 .00 


4328 . 00 


4414 . 00 


4328 .00 


4242 . 00 


விளக்கங்கள் : - (1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : - மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு: 


A - B மற்றும் C மண்டலங்களில் கீழ்க்காணும் பகுதிகள் அடங்கும் . 

மண்டலம் -- A : அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் - B : அனைத்து நிலை நகராட்சிகள் 

மண்டலம் - C : பேரூராட்சிகள் , ஊராட்சிகள் மற்றும் ஏனைய பகுதிகள் . 
( 2 ) அகவிலைப்படி:மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

(1) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூபாய் 26 .30 
(இருபத்தாறு ரூபாய் முப்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 4 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 27 ஜனவரி 2014.) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் பிரிவு 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( b) பகுதியின் படிவம் மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) ஆம் 
உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 10 -10 - 2012 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 இல் 526 மற்றும் 527 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
எண் . || (2)/LE/657 / 2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையில் கீழ்க்காணும் திருத்தங்களை , 
இதனால் , செய்கிறார் . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன அறிவிக்கையில் , 

(1) வரைவு அறிவிக்கை என்ற தலைப்பின் கீழ் ஆலோசனைக்குழுவுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் , என்ற தொடர் 
விட்டுவிடப்பட வேண்டும் . 

(2) விவர அட்டவணை என்ற தலைப்பின் கீழ் ( 3) ஆம் நெடும்பத்தியில் " மாதமொன்றுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் " 
என்ற தொடருக்குப் பதிலாக " குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் " என்ற தொடரினை அமைத்துக்கொள்ளவேண்டும் . 
(3) "விளக்கங்கள் ,-(1) அகவிலைப்படி :- " என்ற தலைப்பின் கீழ் , 

(i) " குறைந்தளவு ஊதிய வீதங்கள் " என்ற தொடருக்குப் பதிலாக " குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் " என்ற 
தொடரினை அமைத்துக்கொள்ள வேண்டும் . 


( ii ) இனம் ( ii ) இல் " அகவிலைப்படியின் திருத்தம் செயலுக்கு வரும் " என்ற தொடருக்குப் பதிலாக " அகவிலைப்படி 
கணக்கிடப்பட வேண்டும் " என்ற தொடரினை அமைத்துக்கொள்ள வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 42 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 ) த் துறை , 4 ஆகஸ்ட் 2014. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) 
உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு திங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை, தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 23 - 03 - 2011ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் 140 மற்றும் 141 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II(2 )/ LE / 143/2011 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் தொடர்புடைய பணிகளில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள , பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு , அந்த விவர அட்டவனையின் ( 3) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு , இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


காளான் வளர்ப்பு மற்றும் தொடர்புடைய பணிகளில் வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர்களின் 

வகைகள் 


மாதமொன்றுக்கான குறைந்தளவு அடிப்படை 

ஊதியங்கள் 


மண்ட லம் - 1 

( ரூ .காசு .) 


( 3 ) 
மண்டலம் - 2 

( ரூ .காசு .) 


மண்ட லம் - 3 

( ரூ . காசு .) 


வகையினம் எண் 1 


மேற்பார்வையாளர்கள் 


8 ,847 . 00 


8 , 785 . 00 


8 , 723 .00 


வகையினம் எண் 2 


(1) கணக்காளர் 

மின் பணியாளர் 


7 ,607 . 00 


7 ,545 .00 


7 ,483 . 00 


( 3 ) 


பாப்கேட் இயக்குபவர்கள் 


( 4) வளர்ப்போர் 


வகையினம் எண் 3 


6 , 739. 00 


6 , 677 .00 


6 ,615 . 00 


(1) ஓட்டுநர்கள் 
(2 ) ஆய்வக தொழில்நுட்பப் பணியாளர் 
( 3) தேர்ச்சி பெற்ற பணியாளர்கள் 
வகையினம் எண் 4 


(1) தேர்ச்சியற்ற பணியாளர்கள் 
(2 ) காவலாள் 


5 , 189 . 00 


5 , 041. 00 


4 , 979. 00 


தொடர் எண் 


பணிகளின் வகைப்பாடு மற்றும் 
பணியாளர்களின் 

வகைகள் 


நாளொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு .) 


191 . 50 


அடுக்கு அமைக்கும் பணியாளர்கள் 
(I- திருப்புதல் , II-திருப்புதல் , III -திருப்புதல் ) 
பங்கர் செயல்பாடு ( பங்கர் - 1, பங்கர் -II, பங்கர் - III) 
காளான் கருவிழை கலத்தல் 
ப்ளசிங் செயல்முறை (Flussing processing ) 
பெட்டியில் வைத்தல் ( Casing ) 
காளான் எடுத்தல் 
சிப்பமிடுதல் 
நீர் ஊற்றுதல் 
குழி நிரப்புதல் 
ஏனைய பொதுப் பணியாளர்கள் 
(மேற்சொன்ன வகையினங்களில் சேராதவை ) 


விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : 

( i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ . 30.90 ( முப்பது ரூபாய் 
தொண்ணூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 

(ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2) மண்டலங்களின் வகைப்பாடுகள் பின்வருமாறு : 

மண்ட லம் - 1 - அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகள் 
மண்டலம் - 2 - அனைத்துப் பேரூராட்சிகள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் பாளையங்கள் 

மண்டலம் - 3 - மேலே குறிப்பிட்டுள்ள 1 மற்றும் 2 மண்டலங்களில் சேராத ஏனைய பகுதிகள் 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 
( 5 ) மாதாந்திர ஊதியத்தை கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 
(6 ) மொத்த ஊதியத் தொகையானது , இந்த அறிவிக்கையின் நோக்கமான அடிப்படை ஊதியம் , அகவிலைப்படி ஆகியவற்றின் 
கூடுதலை அளவுகோலாகக் கொண்டதாக இருக்க வேண்டும் . 

(7 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்படவேண்டும் . 

மோகன் பியாரே , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


